GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


ON MEN 


SO 


* 


Kட்டி 
பாட 


GOVEDS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


SAM 


S 
. 


TRUTH 


LONE TR 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 84 ] 


CHENNAI, TUESDAY,MARCH 1 , 2011 
Maasi 17, Thiruvalluvar Aandu - 2042 


Part VI— Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் . 


மா 


திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 

பெருமாள்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 


ந .க . எண் 43060/2008 / அ3/உ . இ .(ஊ )] 


No. VI (2)/ 159( a - 1)/ 2011 . 


திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாள்பட்டு ஊராட்சி 
மன்றத் தலைவர் திரு . N . நந்தகுமார் என்பவர் ஊராட்சியின் பல்வேறு தலைப்புகளில் விதிமுறைகளை பின்பற்றாமல் 
செலவினம் மேற்கொண்டு ஊராட்சிக்கு ரூ . 4 ,95 ,602 ( ரூபாய் நான்கு இலட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரத்து 
அறுநூற்று இரண்டு மட்டும் ) நிதியிழப்பு ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 
உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் 
பயன்படுத்தி பெருமாள்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . N . நந்தகுமார் என்பவரை எனது உளத்தேர்வின்படி 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262(1) - ன் கீழ் பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


DTP - VI-2 Ex. ( 84 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 

அ . ரெட்டிபாளையம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 


ந .க . எண் 2103/ 2009/ 43/உ . இ .( ° .)] 


No . VI(2 )/159(a -2 )/ 2011 . 


திருவள்ளூர் மாவட்டம் , பொன்னேரி வட்டம் , மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 
அ . ரெட்டிபாளையம் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . A . M . தர்மன் என்பவர் ஊராட்சியின் பல்வேறு தலைப்புகளில் 
விதிமுறைகளை பின்பற்றாமல் செலவினம் மேற்கொண்டு ஊராட்சிக்கு ரூ . 3 , 22 , 214 ( ரூபாய் மூன்று இலட்சத்து 
இருபத்து இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு மட்டும் ) நிதியிழப்பு ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் 
சட்டம் , 1994 , பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் பயன்படுத்தி அ . ரெட்டிபாளையம் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . A . M . தர்மன் 
என்பவரை எனது உளத்தேர்வின்படி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் 
அறிவிக்கை செய்யப்படுகிறது . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262( 1) - ன்கீழ் பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


திருவள்ளூர் மாவட்டம் , பூவிருந்தவல்லி வட்டம் , பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 

அகரமேல் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 


ந . க . எண் 2159/ 2009/ 43/உ . இ .(° .)] 
No . VI(2 )/ 159( a - 3)/2011 . 

திருவள்ளூர் மாவட்டம் , பூவிருந்தவல்லி வட்டம் , பூவிருந்தவல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அகரமேல் ஊராட்சி 
மன்றத் தலைவர் திரு . G . உமாசந்திரன் என்பவர் ஊராட்சியின் பல்வேறு தலைப்புகளில் விதிமுறைகளை பின்பற்றாமல் 
செலவினம் மேற்கொண்டு ஊராட்சிக்கு ரூ . 8 , 44,405 ( ரூபாய் எட்டு இலட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து நானூற்று 
ஐந்து மட்டும் ) நிதியிழப்பு ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 உட்பிரிவு 11- ல் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் பயன்படுத்தி 
அகரமேல் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . G . உமாசந்திரன் என்பவரை எனது உளத்தேர்வின்படி ஊராட்சி மன்றத் 
தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262(1) - ன்கீழ் பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


திருவள்ளூர் மாவட்டம் , பள்ளிப்பட்டு வட்டம் , இரா .கி . பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 
சின்னநாகபூண்டி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் குறித்த அறிவிக்கை . 

(ந.க. எண் 2878/ 2009/ 43/உ .இ .(° .)] 


No . VI(2 )/ 159( a -4 )/ 2011 . 

திருவள்ளூர் மாவட்டம் , பள்ளிப்பட்டு வட்டம் , இரா.கி . பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்னநாகபூண்டி 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி கோ . மயிலம்மாள் என்பவர் ஊராட்சியின் பல்வேறு தலைப்புகளில் விதிமுறைகளை 
பின்பற்றாமல் செலவினம் மேற்கொண்டு ஊராட்சிக்கு ரூ . 3,11,151 ( ரூபாய் மூன்று இலட்சத்து பதினோராயிரத்து நூற்று 
ஐம்பத்து ஒன்று மட்டும் ) நிதியிழப்பு ஏற்படுத்தியமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 
உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தைப் 
பயன்படுத்தி சின்னநாகபூண்டி ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி கோ . மயிலம்மாள் என்பவரை எனது உளத்தேர்வின்படி 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262(1) - ன்கீழ் பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் . 


திருவள்ளூர் , 
2011 பிப்ரவரி 25 . 


T . P . ராஜேஷ் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


